


(பாழ்‌ குடாநாட்டுள்‌ விறகு வெட்டுவதை 
ஒழுங்குபடூத்தும்‌ சட்டம்‌ 


199.5 


1993ம்‌ ஆண்டின்‌ 04ம்‌ இலக்கச்‌ சட்டம்‌ 


நீதி நிர்வாகத்துறை 
தமிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ 
தமிழீழம்‌ 


யாழ்‌ முடாநாட்டுள்‌ வீறு பவட்முவலிகு 


ஒழுங்குபருற்றும்‌ ஈட்டம்‌ 


1993 


1993ம்‌ ஆண்டின்‌ 04ம்‌ இலக்கச்‌ சட்டம்‌ 


நீதி நீர்வஷாகத்துறை 
தமிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ 


தமிழீழம்‌ 


Digitized By 


TamilDiaspora@outlook.com 





தமிழீழப்‌ பிரதேசத்தில்‌ யாழ்‌ குடா நாட்டினுள்‌ விறகுத்‌ தேவையின்‌ 
அதிகரிப்பாலும்‌, பயன்பாட்டின்‌ அதிகரிப்பினாலும்‌, அவ்விறகினை யாழ்‌ 
குடாநாட்டினுள்ளேயே பெற்றுப்‌ பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளமையினாலும்‌, 
துவிச்சக்கரவண்டிகளிலும்‌, இதர வாகனங்களிலும்‌ எடுத்துச்‌ செல்கின்றனர்‌. 
இவ்விறகிற்காக யாழ்‌ குடாநாட்டினுள்‌ காணப்படும்‌ பற்றைக்காடுகள்‌, பெரிய 
மரங்கள்‌ என்பவைகளினை வெட்டிச்‌ செல்லுகின்றமை யினாலும்‌, இது சூழல்‌ 
பாதுகாப்பிற்குப்‌ பெரும்‌ அச்சுறுத்தலாக அமைவதாலும்‌, இவ்‌ விறகு 
வெட்டூுதலை ஒழுங்குசெய்து கட்டூப்‌ படுத்தவும்‌, இதனகத்து அறவிடப்படூம்‌ 
பணம்‌ மீள்‌ மரநடூகைக்காக பயன்படூத்துவதற்குமானதொரு சட்டம்‌. 

தமிமீழ தேசியத்‌ தலைவர்‌ திரு. வே. பிரபாகரன்‌ அவர்களின்‌ 
ஒப்புதலின்‌ அடிப்படையில்‌ சட்டமாக்கப்படூகிறது. 

1. இச்சட்டம்‌ யாழ்‌. குடாநாட்டூக்குள்‌ விறகு வெட்டுவதை 
ஒழுங்குபடுத்தும்‌ சட்டம்‌ எனப்படும்‌. இது 1993 ஆம்‌ ஆண்டு 
டிசம்பர்‌ மாதம்‌ 1ம்‌ தீகதிமுதல்‌ நடைமுறைக்கு வரும்‌. 

2. விறகுத்‌ தேவையின்‌ காரணமாக நீண்டகாலம்‌ பயன்‌ தரும்‌ 
மரங்களையும்‌, சிறு பற்றைகளையும்‌, கண்டல்காடூுகளையும்‌ 
வெளிகொண்ட பிரதேசங்களிலாயினும்‌, பொத இடங்களிலாயினும்‌ 
இச்சட்டத்தின்‌ ஒழுங்குகளினை மீறி வெட்டுவது குற்றமாகும்‌. 

3. எவராகிலும்‌ யாழ்‌. குடாநாட்டுப்‌ பகுதியுள்‌ ஓர்‌ இடத்தில்‌ இருந்து 
இன்னும்‌ ஒரு இடத்திற்கு விறகினை எடுத்துச்‌ செல்வதாயின்‌, 


அதற்காக ஓர்‌ அனுமதீப்பத்திரத்தனைப்‌ பெறல்‌ வேண்டும்‌. 


இவ்விறகினை எடூத்துச்‌ செல்வதகாக அனுமதிப்பத்திரத்தினை 
வழங்குவதற்கு என ஒவ்வொரு தமிழீழ பொருண்மிய மேம்பாட்டு 
நிறுவன வட்ட அலுவலகங்களிலும்‌, ஒவ்வொரு விசேட அலுவலர்‌ 
நீயமிக்கப்பட்டு இருப்பார்‌. இவர்‌ விறகினை எடுத்துச்‌ 
செல்வதற்கான விண்ணப்பப்‌ படிவங்களைக்‌ கொடுத்து, மீளப்‌ 
பெறுவதோடு பரிசீலித்து அனுமதியையும்‌ வழங்குவார்‌. 
விதிவிலக்கு: தென்னை, பனை, தேங்காய்‌ என்பவைகளின்‌ மட்டை, 
கதிகால்கள்‌, ஊமல்‌ என்பன கொண்டு செல்வதற்கு 
அனுமதிப்பத்தீரம்‌ அவசியமில்லை 
4. இவ்வட்ட விசேட அலுவலர்‌, அனுமதியின்றி ஒருவர்‌ விறகினை 
எடுத்துச்‌ செல்வதைக்‌ கண்காணிக்கவும்‌, அத்தகைய நபரைக்‌ 
காவல்‌ துறையில்‌ ஒப்படைக்கவும்‌ அதிகார முடையவர்‌. 
விளக்கம்‌ 
தமிமீழ விடுதலைப்‌ புலிகள்‌ இயக்கமும்‌, அதனைச்‌ சார்ந்த 
அமைப்புகளும்‌ தமது தேவைக்கான விறகினைப்‌ பெறுவதற்காக 
அவ்வப்பகுதி விசேட வட்ட அலுவலரிடம்‌ அதற்கான பணத்‌ --தினைச்‌ 
செலுத்தி விறகினைக்‌ கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து 
அனுமதியினைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
விளக்கம்‌ 
விறகு வெட்டப்படூதல்‌ அதிகமாகத்‌ தென்மராட்சிப்பகுதியில்‌ இடம்‌ 


பெறுவதனால்‌ அப்பகுதிகளில்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ இயக்கம்‌ விறகு 


விற்பனை நிலையம்‌ ஒன்றின்‌ ஊடாக விறகுக்‌ கொள்வனவாளர்கட்குத்‌ 
தேவையான விறகினை வழங்கும்‌. இவ்விறகு விற்பனை நிலையம்‌ 
மூலமாகப்‌ பெறப்படும்‌ நீதி முழுவதும்‌ '”மீள்‌ மரநடூகைக்காகவே” 
பயன்படூத்தப்படல்‌ வேண்டும்‌ 

5. தென்மராட்சிப்‌ பகுதியில்‌ குறித்த விறகு விற்பனை நிலையங்களில்‌ 
இருந்து விறகினைக்‌ கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து 
அனுமதியினை, பளை வட்டச்‌ செயலகத்தில்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 

விளக்கம்‌ 
இச்சட்டத்தின்‌ பிரகாரம்‌ உள்ளூரில்‌ ஓரிடத்தீல்‌ இருந்து இன்னோர்‌ 
இடத்திற்கு விறகு கொண்டூசெல்வதானாலும்‌ கூட போக்குவரத்து 
அனுமதியினைக்‌ குறித்த அவ்வவ்‌ வட்டச்‌ செயலகங்களில்‌ இதற்கென 
நீயமிக்கப்பட்டள்ள விசேட அலுவலரிடம்‌ பெற்றுக்கொள்ளப்படூதல்‌ 
வேண்டும்‌. 

6. ௮, விறகு எடூத்துச்‌ செல்வதற்கான போக்கு வரத்து அனுமதிப்‌ 
பத்திரமானது 24 மணி நேரத்திற்குச்‌ செல்லுபடியானதாகும்‌ 
என்பதுடன்‌ இவ்வனுமதீப்‌ பத்திரத்தினை ஒரே ஒரு தடவை விறகினை 
எடுத்துச்‌ செல்வதற்கு மட்டுமே பாவிக்கலாம்‌. 

விளக்கம்‌ 
அனுமதிப்பத்திரம்‌ காலாவதியாகும்போது, அனுமதி வழங்கிய வட்ட 
விசேட அலுவலரினால்‌ உறுதிப்படூத்தப்பட்டு மீளப்‌ புதுப்பிக்கப்படூம்‌. 


ஆ. ஒவ்வொரு வட்டாரங்களிலும்‌ நீதித்துறையால்‌ பதிவு செய்யப்பட்ட 


விறகு விற்பனை நீலையங்களில்‌ நுகர்‌ வோரைத்‌, தத்தமது தேவைக்காக 
விறகுகளைக்‌ கொள்வனவு செய்யும்போது, அந்நிலையத்தால்‌ வழங்கப்படும்‌ 
பற்றுச்சீட்டுடன்‌ விறகினைக்கொண்டூ செல்ல அனுமதி வழங்கப்படும்‌. 

7. இச்சட்டத்திற்கு முரணாக அனுமதியின்றி விறகினைக்‌ கொண்டு 
செல்லும்‌ எவரையும்‌, தமிழீழ காவல்துறையினர்‌ கைது செய்து உரிய 
தமிழீழ நீதிமன்றினில்‌ முற்படுத்தி குற்றவியல்‌ ஒழுங்கினில்‌ 
வழக்கிடப்படல்‌ வேண்டும்‌. 

8. அனுமதியின்றி விறகு கொண்டுசெல்லும்‌ எவரிடமும்‌ அவர்‌ 
கொண்டூ செல்லும்‌ விறகின்‌ பெறுமதியின்‌ மூன்று மடங்கு பெறுமதியான 
குற்றப்பணம்‌ அறவிடப்படூவதுடன்‌, அவர்‌ அனுமதியின்றிக்‌ 
கொண்டூசென்ற விறகினையும்‌ பறிமுதல்‌ செய்யப்படும்‌. 

9. பின்வருமாறு விறகு எடூத்துச்‌ செல்வதற்கான மீள்‌ நடூகை நிதி 
அறவிடப்படும்‌. 

1. ஒரு லொறி விறகுக்‌ குவியல்‌ 
(லோம்‌ ரூபா 1000/- 

2. ஒரு உழவு இயந்திர விறகுக்‌ குவியல்‌ 
(லோம்‌ ரூபா 500/- 

3. ஒரு இருசக்கர இழுபொறி ஊர்திக்குவியல்‌ 
(லான்ட்‌ மாஸ்ரர்‌) ரூபா 300/- 

4. இரட்டை மாட்டு வண்டி விறகுக்‌ 


குவியல்‌ ரூபா 200/- 


5. ஒற்றை மாட்டூ வண்டி விறகுக்‌ 
குவியல்‌ ரூபா 100/- 
விதிவிலக்கு 
துவிச்சக்கர வண்டில்களில்‌ கொண்டு செல்லும்‌ விறகிற்கு மீள்‌ 


மரநடூகைக்‌ கட்டணம்‌ அறவிடப்பட மாட்டாது. 


